© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
தமிழ்நாடு அரசு [R. Dis. No. 197/2009. 
2024 [விலை: ரூ. 0.80 காசு 


தமிழ்நாடு அரசிதழ்‌ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது. 


எண்‌ 9] சென்னை, புதன்கிழமை, பிப்ரவரி 28, 2024 
மாசி 16, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055 


பகுதி 1- பிரிவு 2 இன்‌ இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 
அறிவிக்கை 


[அரசாணை ((] எண்‌. 346, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டு [/2]த்‌ துறை, 20 ஜூன்‌ 2023.] 


1948-ஆம்‌ ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள்‌ சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ %1/1948) 5 ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த (1) உட்பிரிவின்‌ 
(9) பகுதியிலும்‌, 9 ஆம்‌ பிரிவிலும்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர்‌ அவர்கள்‌ தங்கும்‌ விடுதிகள்‌ 
மற்றும்‌ உணவகங்களில்‌ பணிபுரிவோருக்கான குறைந்தளவு ஊதியங்கள்‌ தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு தமிழ்நாடு 
அரசிற்கு ஆலோசனை வழங்குவதற்காக பின்வரும்‌ நபர்களைக்‌ கொண்ட குழு ஒன்றினை இதனால்‌ நியமிக்கிறார்‌:- 


தனி நபர்கள்‌:- 
தொழிலாளர்‌ துறையின்‌ கூடுதல்‌ ஆணையர்‌, மதுரை. தலைவர்‌ 
2. தொழிலாளர்‌ துறையின்‌ உதவி ஆணையர்‌ (அமலாக்கம்‌), மதுரை. செயலாளர்‌ 
3. உதவி இயக்குநர்‌, உறுப்பினர்‌ 


பொருளாதாரம்‌ மற்றும்‌ புள்ளியியல்‌ துறை, சென்னை-600 006. 
வேலையளிப்பவரின்‌ பிரதிநிதிகள்‌: - 


1. திரு. (61. ஸ்ரீநிவாச ராஜா, உறுப்பினர்‌ 
எண்‌. 9, எம்‌.ஜி. சாலை, சாஸ்திரி நகர்‌, 
அடையாறு, சென்னை-600 020, 


2. திரு. எம்‌. ரவி, உறுப்பினர்‌ 
தலைவர்‌ 
சென்னை ஓட்டல்கள்‌ சங்கம்‌, 
எண்‌.34, டெவலப்டு பிளாட்ஸ்‌, 
கிண்டி தொழிற்‌ பேட்டை, 
சென்னை-600 032. 


॥-2-9) (T Sup)—1 [1] 


3. திரு. R. ஸ்ரீநிவாசன்‌, உறுப்பினர்‌ 
தமிழ்நாடு ஒட்டல்கள்‌ சங்கம்‌ மற்றும்‌ 
மதுரை மாவட்ட ஓட்டல்கள்‌ சங்கம்‌, 
உரிமையாளர்‌, வாசன்‌ டிபன்‌ ஹோம்‌, 
எண்‌.1988, அரண்மனை சாலை, 
மதுரை-625 001. 


4. திரு. 1. சிவசங்கரன்‌, உறுப்பினர்‌ 
தமிழ்நாடு ஒட்டல்கள்‌ சங்கம்‌ மற்றும்‌ 
சென்னை ஒட்டல்கள்‌ சங்கம்‌, 
1A, பிளாக்‌ 3, சீப்ரோஸ்‌ ஆர்க்கிட்‌, 
வேளச்சேரி, சென்னை-600 042. 


5. திரு. 14. வேங்கடசுப்பு, உறுப்பினர்‌ 
தமிழ்நாடு ஒட்டல்கள்‌ சங்கம்‌ மற்றும்‌ 
வேலூர்‌ மாவட்ட ஒட்டல்கள்‌ சங்கம்‌, 
எண்‌.26, முத்தன்னா நகர்‌, 
வேலூர்‌-632 001. 


தொழிலாளர்களின்‌ பிரதிநிதிகள்‌:- 


1. திரு. 1. செல்வராஜ்‌, உறுப்பினர்‌ 
தொழிலாளர்‌ முன்னேற்றச்‌ சங்க பேரவை, 
எண்‌. 3645, தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய 
குடியிருப்புகள்‌, 53-ஆவது குறுக்கு தெரு, 
செம்மஞ்சேரி சென்னை-600 119. 
2. திரு. M. ராதா கிருஷ்ணன்‌, உறுப்பினர்‌ 
அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ்‌ (AITUC), 
எண்‌.29/14, பொன்னகரம்‌ பிராட்வே, 
2-ஆவது குறுக்கு தெரு, 
மதுரை-625 016. 
3. திரு. A... ராஜா உறுப்பினர்‌ 
இந்திய தொழிற்‌ சங்க மையம்‌, 
எண்‌. 25, சிரியன்‌ தேவாலயக்‌ குறுக்குத்‌ தெரு, 
கோயம்புத்தூர்‌-641 001. 
4. திரு. D. ஆனந்தன்‌, உறுப்பினர்‌ 
இந்திய தேசிய தொழிற்‌ சங்க காங்கிரஸ்‌, 
எண்‌.19, டேனியல்‌ பள்ளி தெரு, 
கந்தசாமி நகர்‌ விரிவாக்கம்‌. 
பூவிருந்தவல்லி, சென்னை-600 056. 


5. திரு. V. சுரேஷ்‌, உறுப்பினர்‌ 
ஹிந்த்‌ மஸ்தூர்‌ சபா, 
எண்‌.52/62, வி.எஸ்‌. முதலி தெரு, 
சைதாப்பேட்டை, சென்னை-600 015. 


முகமது நசிமுத்தின்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 
(குமிழாக்கம்‌) 


ந. அருள்‌, 
இயக்குநர்‌ (கூ.பெற, 
தமிழ்‌ வளர்ச்சி மற்றும்‌ செய்தி 
(மொழிபெயர்ப்புத்‌ துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள்‌ மற்றும்‌ அச்சுத்‌ துறை ஆணையரால்‌ 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 


